﻿236. நீங்கள் (உங்கள்) மனைவியரைத் தீண்டாமலும் அவர்களுக்குரிய மணக்கொடையை நிர்ணயிக்காமலும் இருக்கின்ற நிலையில் அவர்களை விவாகரத்துச் செய்வதால் உங்கள்மீது எந்தக் குற்றமும் இல்லை. (ஆனால்) வசதியுள்ளவர் தமது தகுதிக்கேற்றவாறும், ஏழை தமது தகுதிக்கேற்றவாறும் வாழ்க்கைக்குப் பயனுள்ள ஏதேனும் (உதவிப்) பொருளை நல்ல முறையில் அவர்களுக்குக் கொடுத்துவிடுங்கள். (இது) நல்லோர்மீதுள்ள கடமையாகும்.
-----------------------------------------------------
ஒரு பெண்ணை மணமுடித்த ஒருவர், அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவளை விவாகரத்துச் செய்வதை இந்த வசனத்தில் அல்லாஹ்  அனுமதிக்கின்றான். இங்கு "தீண்டல்" (மஸ்ஸு) என்பது தாம்பத்திய உறவைக் குறிக்கும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அதாவது மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்டிராத மனைவியைத் தாம்பத்திய உறவு கொள்வதற்குமுன்பே விவாகரத்துச் செய்வது செல்லும். அவ்வாறு மணக்கொடை கொடுக்காமல் அவளை விவாகரத்துச் செய்தால் அவளுக்குப் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால்தான், வாழ்க்கைக்குப் பயனுள்ள ஏதேனும் உதவிப் பொருளை அவளுக்குக் கொடுக்க வேண்டும் என அல்லாஹ்  உத்தரவிட்டுள்ளான்.
இது அவளுடைய கணவனால் அவளுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாகும். வசதியுள்ளவர் தமது தகுதிக்கேற்பவும், ஏழை தமது தகுதிக்கேற்பவும் கொடுக்க வேண்டும்.

உதவிப் பொருள் (முத்ஆ)  
----------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: "ஏதேனும் (உதவிப்) பொருள்" (முத்ஆ) என்பதில் உயர்ந்தபட்சமாக ஒரு பணியாளரை வழங்கலாம். நடுத்தரமாக வெள்ளிக் காசுகளும், குறைந்தபட்சமாக ஆடைகளும் கொடுக்கலாம்.
ஷஅபீ (ரஹ் ) அவர்கள், "உதவிப் பொருளில் நடுத்தர அளவானது ஒரு சட்டை; தலை மறைப்பு; போர்வை மற்றும் நீளங்கி ஆகியவை ஆகும்" என்று குறிப்பிட்டுள்ளார்கள்.
ஹசன் பின் அலீ (ரலி) அவர்கள், தம் மனைவியை விவாகரத்துச் செய்தபோது பத்தாயிரம் திர்ஹங்கள் (வெள்ளிக் காசுகள்) அளித்தார்கள். அப்போது அவருடைய மனைவி, "பிரிந்துவிட்ட நேசரிடமிருந்து கிடைத்த சொற்பத் தொகை" என்றாராம்!
அவளுக்குக் கொடுக்கப்படும் உதவிப் பொருளின் (முத்ஆ) அளவில் இருவரும் கருத்து வேறுபாடு கொண்டால், (அந்த ஊரில் அவளைப் போன்ற பிற பெண்களுக்கு எவ்வளவு மணக்கொடை வழங்கப்படுமோ அதில் பாதியை அவளுக்குக் கொடுக்க வேண்டும் என்று அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
ஆனால், "உதவிப் பொருள்" என்ற பெயருக்கே தகுதியற்ற மிகக் குறைவான பொருளைக் கொடுக்கக் கணவன் எண்ணும்போது மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவிலான பொருளைக் கொடுக்கும்படி அவனை வற்புறுத்தலாம் என ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
மேலும், தொழுகையை நிறைவேற்றத் தேவைப்படும் குறைந்தபட்ச ஆடையை வழங்குவதே ஆகக் குறைந்த அளவாகும். இதுவே எனக்கு விருப்பமான கருத்தாகும் என்றும் கூறியுள்ளார்கள்.
அவளுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவிப் பொருளின் அளவு எனக்குத் தெரியாது; எனினும், முப்பது திர்ஹங்களை அவளுக்குக் கொடுப்பதையே நான் சிறந்தது எனக் கருதுகிறேன் என ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் ஆரம்பக் காலத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்னு உமர் (ரலி) அவர்களின் கருத்தும் இதுதான்.

யாருக்கு உதவிப் பொருள் வழங்க வேண்டும்?  
-------------------------------------------
மணக்கொடை நிர்ணயிக்கப்படாமலும் தாம்பத்திய உறவு கொள்ளப்படாமலும் இருக்கின்ற நிலையில் விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமே இந்த உதவிப் பொருள் வழங்க வேண்டுமா? அல்லது பொதுவாக விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்கள் அனைவருக்குமே வழங்க வேண்டுமா? இது தொடர்பாக அறிஞர்கள் பல்வேறு கருத்துகளைத் தெரிவித்துள்ளார்கள்.
1) விவாகரத்துச் செய்யப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் உதவிப் பொருள் வழங்குவது கட்டாயமாகும். ஏனெனில், "மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்களுக்கு (கணவனிடமிருந்து) முறையான பராமரிப்புப் பெற உரிமையுண்டு. இது இறையச்சமுடையோர்மீது கடமையாகும்" (2:241) என அல்லாஹ்  பொதுவாகவே குறிப்பிட்டுள்ளான்.
மற்றோர் இடத்தில், "வாருங்கள்! உங்களுக்கு வசதியளித்து, அழகிய முறையில் உங்களை விடுவித்துவிடுகிறேன் என்று நபியே உம் மனைவியரிடம் கூறுவீராக!" (33:28) என்று அல்லாஹ்  கட்டளையிட்டுள்ளான்.
நபி (ஸல்) அவர்களின் துணைவியர் மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்டு, தாம்பத்திய உறவு கொள்ளப்பட்டவர்களாக அப்போது இருந்தனர் என்பது குறிப்பிடத் தக்கதாகும். (எனவே விவாகரத்துச் செய்யப்படும் அனைத்துப் பெண்களுக்கும் உதவிப் பொருள் வழங்க வேண்டும்.) இதுவே சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும்; ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் இரு கருத்துகளில் ஒன்றாகும்.
2. மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும், தாம்பத்திய உறவு கொள்ளப்படுவதற்கு முன்பு விவாகரத்துச் செய்யப்படும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உதவிப் பொருள் வழங்குவது கடமையாகும். ஏனெனில், மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்:
இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் இறைநம்பிக்கை கொண்ட பெண்களை மணந்து, அவர்களைத் தீண்டுவதற்குமுன் அவர்களுக்கு நீங்கள் மணவிலக்கு அளித்துவிட்டால், உங்களுக்காக நீங்கள் கணக்கிடும் "இத்தா" அவர்கள்மீது கடமையாகாது. எனவே, அவர்களுக்கு உதவிப் பொருளைக் கொடுத்துவிடுங்கள். மேலும், அவர்களை நல்ல முறையில் விட்டுவிடுங்கள். (33:49)
அல்அஹ் ஸாப் (எனும் 33ஆவது) அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள இந்த வசனம், இந்த (அல்பகரா) அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள (இந்த 236ஆவது) வசனத்தை மாற்றிவிட்டது என்று சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
சஹ் ல் பின் சஅத் (ரலி), அபூஉசைத் (ரலி) ஆகியோர் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் உமைமா பின்த் ஷராஹீல் என்ற பெண்மணியை மணமுடித்தார்கள். (தாம்பத்திய உறவைத் தொடங்குவதற்காக) அப்பெண் நபி (ஸல்) அவர்களிடம் அனுப்பிவைக்கப்பட்டார்.
அப்போது, அவரை நோக்கித் தமது கரத்தை நபி (ஸல்) அவர்கள் நீட்டினார்கள். அதை அப்பெண் விரும்பவில்லை போலும். ஆகவே, அப்பெண்ணை (அவளுடைய குடும்பத்தாரிடம்) அனுப்பிவிடுமாறும், அவருக்கு இரு வெண்ணிறச் சணல் ஆடைகளை அளித்திடுமாறும் அபூஉசைத் (ரலி) அவர்களுக்கு நபி (ஸல்) அவர்கள் கட்டளையிட்டார்கள்.
3) மணக்கொடை நிர்ணயிக்கப்படாமலும் தாம்பத்திய உறவு கொள்ளப்படாமலும் இருக்கின்ற நிலையில் விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமே உதவிப் பொருள் வழங்குவது கடமையாகும்.
மணக்கொடையைக் குறிப்பிடாமல் ஒரு பெண்ணை மணந்து, அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்ட பின்னர் அவளை விவாகரத்துச் செய்தால், அவளைப் போன்ற பிற பெண்களுக்கு எவ்வளவு மணக்கொடை கொடுக்கப்படுகிறதோ அதைப் போன்றதை அவளுக்குக் கணவன் உதவிப் பொருளாகக் கொடுக்க வேண்டும்.
மணக்கொடை குறிப்பிடப்பட்ட நிலையில் அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பு விவாகரத்துச் செய்தால், குறிப்பிடப்பட்ட மணக்கொடையில் பாதியை அவளுக்கு உதவிப் பொருளாகக் கணவன் வழங்க வேண்டும். ஆனால், அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்ட பிறகு அவளை விவாகரத்துச் செய்தால் உதவிப் பொருளைக் கொடுப்பதற்குப் பகரமாகக் குறிப்பிடப்பட்ட மணக்கொடையை முழுமையாக வழங்க வேண்டும்.
எனவே, மணக்கொடை நிர்ணயிக்கப்படாமலும் தாம்பத்திய உறவு கொள்ளப்படாமலும் இருக்கின்ற நிலையில் விவாகரத்துச் செய்யப்படும் பேதைப் பெண்ணுக்கு மட்டுமே உதவிப் பொருள் வழங்குவது கணவனுக்குக் கடமையாகும். இதையே இந்த வசனம் உணர்த்துகிறது. இது இப்னு உமர் (ரலி), முஜாஹித் (ரஹ் ) ஆகியோரின் கருத்தாகும்.
அறிஞர்களில் சிலர், மேற்சொன்ன நிலையில் உள்ளவருக்கு உதவிப் பொருள் வழங்குவது கட்டாயக் கடமை என்றும், விவாகரத்துச் செய்யப்பட்ட இதர பெண்களுக்கு உதவிப் பொருள் வழங்குவது விரும்பத் தக்கது என்றும் கூறுகின்றனர். இது ஆட்சேபத்திற்குரிய கருத்தன்று.
"அல்அஹ் ஸாப்" அத்தியாயத்திலுள்ள இது தொடர்பான வசனம் (33:49) இதையே வலியுறுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம்.
சிலர், பொதுவாக விவாகரத்துச் செய்யப்பட்ட எல்லாப் பெண்களுக்கும் உதவிப் பொருள் வழங்குவது விரும்பத் தக்கது என்று கூறுகின்றனர்.
